OF AMIT 


TRUTH 
ALONE 


GOVERNMENT OF TAMIL NADU 


[ Regd . No. TN / CCN /467/ 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 1.60 Paise . 


2020 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


RNMENT 


GOVE 


1 


PUBLISHED BY AUTHORITY 


RIUMPHS 


No. 29 ] 


CHENNAI , WEDNESDAY , JULY 15 , 2020 
Aani 31 , Saarvari, Thiruvalluvar Aandu - 2051 


Part VI — Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc. 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 


CONTENTS 


Pages. 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI 


Amendment to the Tamil Nadu Electricity Supply Code , 2004 


106-108 


DTP_VI - 2 (29) 


[ 105 ] 


106 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI 


Amendment to the Tamil Nadu Electricity Supply Code , 2004 . 

(Notification No. TNERC / SC /7-42 dated 27-06-2020 .) 
( Lr. No. TNERC /Legal / F. Notifications /No . 1240/2020 .) 


No. VI ( 2 ) /24 /2020 . 


In exercise of the powers conferred by Section 181 read with Section 50 of the Electricity Act, 2003 ( Central Act 36 of 2003 ) 
and all other powers enabling it in this behalf, the Tamil Nadu Electricity Regulatory Commission hereby makes the following 
amendment to the Tamil Nadu Electricity Supply Code , 2004 , the draft of the same having been previously published as required 
by sub section ( 3 ) of section 181 of the said Act. 


It shall come into force on the date of publication in the Tamil Nadu Government Gazette . 


AMENDMENT 


In the said Tamil Nadu Electricity Supply Code , after Regulation 14 , the following Regulation shall be inserted , namely : 


" 14A Notice to consumers under automated meter reading system - 


Notwithstanding anything contained in regulations 5 , 8 , 13 , 14 and 16 of this Code or any provision in the Distribution Code, 
wherever the Licensee implements automated meter reading system through Automatic Meter Reading ( AMR ) Technology / 
Advanced Metering Infrastructure (AMI ) Technology using smart meters / any other modern technology using smart meter , the bill 
ing details such as , Electricity Consumption, Consumption charges for electricity, the due date of payment , demand for additional 
Security Deposit , any other demand / information , etc. , shall be communicated through email or SMS or Mobile App or any other 
electronic mode adopted by the TANGEDCO with prior intimation to the Commission and such communication shall be deemed 
to be the notice issued for such purposes ." 


( By Order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai - 600 008 , 
1st July 2020 . 


S. CHINNARAJALU , 

Secretary, 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


EXPLANATORY STATEMENT 


As per the provisions of the TNERC supply code , 2004 , in the case of LT /HT services after taking the meter reading , the 
particulars of Meter readings , Energy consumption and charges payable will have to be incorporated in the Consumer Meter card . 


2. Consequent on the implementation of automated meter reading system ( AMR /AMI technology) by the Licensee for LT / 
HT service connections, the consumption details are fed into the Licensee s server automatically without any physical visit of the 
officials of the Licensee and hence the incorporation of the billing details such as , Electricity Consumption , Consumption charges 
for electricity, the due date of payment , demand for additional Security Deposit , any other demand / information , etc. , in the white 
meter card would cause duplication of work load . However, in order to intimate the above consumption details to the consumers , it 
is proposed to provide the same to the consumers through email or SMS or Mobile App or any other electronic mode . The present 
amendment seeks to achieve the said objective. 


( By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai - 600 008 , 
1st July 2020 . 


S. CHINNARAJALU , 

Secretary, 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


July. 15 , 2020 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


107 


Statement Showing Existing Provison and Provision as Amended 


Existing provision 


Amendment 


14. DUE DATES AND NOTICE PERIODS 
( 1 ) XXXXXXXX 
(2 ) XXXXXXXX 
XXXXXXXX 
( 5( 5 ) XXXXXXXX 
New Provision : 


14. DUE DATES AND NOTICE PERIODS 
( 1 ) XXXXXXXX 
(2 ) XXXXXXXX 
XXXXXXXX 
( 5( 5 ) XXXXXXXX 
14A Notice to consumers under automated meter reading system - 
Notwithstanding anything contained in regulations 5 , 8 , 13 , 14 and 16 of this Code 
or any provision in the Distribution Code , wherever the Licensee implements 
automated meter reading system through Automatic Meter Reading (AMR) 
Technology / Advanced Metering Infrastructure (AMI ) Technology using smart 
meters / any other modern technology using smart meter, the billing details 
such as , Electricity Consumption , Consumption charges for electricity, the 
due date of payment , demand for additional Security Deposit , any other demand / 
information , etc. , shall be communicated through email or SMS or Mobile App or 
any other electronic mode adopted by the TANGEDCO with prior intimation to the 
Commission and such communication shall be deemed to be the notice issued 
for such purposes . 


( By Order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai - 600008 , 
1st July 2020 . 


S. CHINNARAJALU ,, 

Secretary, 
Tamil Nadu Electricity Regulatory Commission. 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 


தமிழ்நாடு மின்வழங்கல் விதித்தொகுப்பிற்கான திருத்தம் 
( அறிவிக்கை எண் . ததாமிஓஆ / வவி . 742, நாள் : 27-06-2020 ) 

( Lr.No. TNERC / Legal/ F . Notifications / No.1240 / 2020. ) 
2003 - ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் (மத்தியச்சட்டம் 36-2003 ) 50 - ஆம் சட்டப்பிரிவுடன் சேர்த்து படிக்கப்படும் 

181 

ஆம் 
சட்டப்பிரிவினால் வழங்கப்பட்ட அதிகாரங்களையும் மற்றும் இதன் பொருட்டு அதனை இயல்விக்கும் அனைத்து பிற அதிகாரங்களையும் 
செலுத்தி , தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , 2004 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்வழங்கல் விதித் தொகுப்பிற்கு பின்வரும் 
திருத்தங்களை இதனால் செய்கிறது . மேற்சொன்ன சட்டத்தின் 181 ஆம் சட்டப் பிரிவின் ( 3 ) ஆம் உட்பிரிவினால் வேண்டுறுத்தப்பட்டவாறு 
அதன் வரைவு முன்னதாக வெளியிடப்பட்டுள்ளது . 


இந்த திருத்தம் தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


திருத்தம் 
மேற்சொன்ன தமிழ்நாடு மின்வழங்கல் விதித்தொகுப்பில் , 14 ஆம் ஒழுங்குமுறை விதிக்கு பின்னர் , பின்வரும் ஒழுங்குமுறைவிதி 
உட்புகுத்தப்படுதல் வேண்டும் , அவையாவன: 


" 14A தானியங்கி மின் பயனீட்டுக் கணக்கீட்டு அமைப்புமுறையின் கீழ் நுகர்வோருக்கான அறிவிப்பு 

இந்த விதித்தொகுப்பின் 5,8,13,14 மற்றும் 16 ஆம் ஒழுங்குமுறை விதிகளில் அல்லது மின்பகிர்மான விதித் தொகுப்பின் ஏதாவது 
வகைமுறைகளில் எது எவ்வாறு இருப்பினும் , தானியங்கி மின் பயனீட்டுக் கணக்கீடு (AMR) தொழில்நுட்பவியல் மூலமான தானியங்கி 
மின் பயனீட்டுக் கணக்கீட்டு அமைப்புமுறை / வினைத்திறமிக்க மின்னளவிகளைப் பயன்படுத்தி மேம்பட்ட மின்னளவியிடல் கட்டமைப்பு 
(AMI ) தொழில்நுட்பவியல் / வினைத்திறமிக்க மின்னளவியைப் பயன்படுத்தும் ஏதாவது பிறமாதிரி தொழில்நுட்பவியல் ஆகியவைகளை 
உரிமதாரர் எங்கெல்லாம் செயற்படுத்துகிறாரோ அங்கெல்லாம் பட்டியலிடல் விவரங்களான மின் நுகர்வு , மின் நுகர்வுக்கான கட்டணங்கள் , 
கட்டணம் செலுத்துவதற்கான உரிய நாள் கூடுதல் பிணைவைப்புத் தொகைக்கான கேட்பு , ஏதாவது பிற கேட்பு / தகவல் , முதலியன 
மின்னஞ்சல் / குறுஞ்செய்தி / கைப்பேசி பயன்பாடு | ஆணையத்திற்கு தகவல் அளித்துவிட்டு பின்னர் தமிழ்நாடு மின்உற்பத்தி மற்றும் 
பகிர்மான கழகத்தால் பின்பற்றக் கூடிய ஏதாவது பிற மின்னணு முறைமை ஆகியவற்றின் மூலமாக தெரியப்படுத்தப்படுதல் வேண்டும் 
மற்றும் அத்தகைய செய்தியளிப்பானது நேர்வுக்கேற்ப அத்தகைய நோக்கத்திற்காக வெளியிடப்பட்ட அறிவிப்பாகக் கருதப்படுதல் வேண்டும் . 

( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை -600 008, 
2020 , ஜூலை 1 . 


சு . சின்னராஜலு , 

செயலாளர், 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , 


108 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 2 


விளக்கவுரை 


2004 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்வழங்கல் விதித் தொகுப்பின் வகைமுறைகளின்படி , தாழ்வழுத்த / உயரழுத்த மின்னினைப்புகளை 
பொருத்தமட்டில் மின் பயனீட்டுக் கணக்கீட்டுக்கு பின்னர் , மின் பயனீட்டுக் கணக்கீடுகள் , மின் நுகர்வு மற்றும் செலுத்தப்படவேண்டியுள்ள 
கட்டணங்கள் போன்றவற்றின் விவரங்கள் நுகர்வோர் மின்னளவி அட்டையில் பதிவு செய்யப்பட வேண்டும் , 


2. தாழ்வழுத்த / உயரழுத்த மின்னிணைப்புகளுக்கு உரிமதாரரால் தானியங்கி மின் பயனீட்டுக் கணக்கீடு தொழில்நுட்பவியல் 
நடைமுறைப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து , உரிமதாரரின் அலுவலர்களின் நேரடிப் பார்வையிடல் இல்லாமல் , மின் நுகர்வு விவரங்கள் 
உரிமதாரரின் பரிமாற்றகத்தில் (Server ) தானாகவே ஊட்டப்படுகிறது மற்றும் எனவே பட்டியலிடல் விவரங்களான மின் நுகர்வு , மின் 
நுகர்வுக் கட்டணங்கள் , கட்டணம் செலுத்துவதற்கான உரியநாள் , கூடுதல் பிணைவைப்புத் தொகைக்கான கேட்பு , ஏதாவது பிற கேட்பு 
| தகவல் , முதலியனவற்றை வெள்ளை மின்னளவி அட்டையில் பதிவு செய்வது பணிச்சுமையை இரட்டிப்பாக்கும் . எனினும் மேற்சொன்ன 
மின் நுகர்வு விவரங்களை நுகர்வோர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக அவைகளை மின்னஞ்சல் அல்லது குறுஞ்செய்தி அல்லது கைப்பேசி 
பயன்பாடு அல்லது ஏதாவது பிற மாதிரி தொழில்நுட்பவியல் மூலமாக கொடுப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது . எனவே இந்த திருத்தம் 
மேற்சொன்ன நோக்கத்தினை நிறைவேற்றுவதற்கு முற்படும் . 


( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை -600 008 , 
2020 , ஜூலை 1 . 


சு. சின்னராஜலு , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


இருந்துவரும் வகைமுஹை மற்றும் திருத்தம் செய்யப்பட்ட வகைமுறையைக் காட்டும் பட்டியல் 


இருந்துவரும் வகைமுறை 

( 1 ) 
14. காலக்கெடு தேதிகளும் அறிவிப்புக் கால 
இடைவெளிகளும் 


திருத்தப்பட்ட வகைமுறை 

( 2 ) 
14. காலக்கெடுதேதிகளும் அறிவிப்புக் கால இடைவெளிகளும் 


( 1 ) XXXXX 


( 1( 1 ) XXXXX 


( 2 ) XXXXX 


( 2 ) XXXXX 


( 3 ) XXXXX 


( 3 ) XXXXX 


பயனீட்டுக் 


கணக்கீட்டு 


அமைப்புமுறையின் 


கீழ் 


14A தானியங்கி மின் 
நுகர்வோருக்கான அறிவிப்பு 


புதிய வகைமுறை 


இந்த விதித்தொகுப்பின் 5,8,13,14 மற்றும் 16 ஆம் ஒழுங்குமுறை விதிகளில் 
அல்லது மின்பகிர்மான விதித் தொகுப்பின் ஏதாவது வகைமுறைகளில் எது எவ்வாறு 
இருப்பினும் , தானியங்கி மின் பயனீட்டுக் கணக்கீடு ( AMR ) தொழில்நுட்பவியல் 
மூலமான தானியங்கி மின் பயனீட்டுக் கணக்கீட்டு அமைப்புமுறை / வினைத்திறமிக்க 
மின்னளவிகளைப் பயன்படுத்தி மேம்பட்ட மின்னளவியிடல் கட்டமைப்பு (AMI) 
தொழில்நுட்பவியல் / வினைத்திறமிக்க மின்னளவியைப் பயன்படுத்தும் ஏதாவது 
பிற மாதிரி தொழில்நுட்பவியல் ஆகியவைகளை உரிமதாரர் எங்கெல்லாம் 
செயற்படுத்துகிறாரோ அங்கெல்லாம் பட்டியலிடல் விவரங்களான மின் நுகர்வு , மின் 
நுகர்வுக்கான கட்டணங்கள், கட்டணம் செலுத்துவதற்கான உரியநாள் கூடுதல் 
பிணைவைப்புத் தொகைக்கான கேட்பு , ஏதாவது பிற கேட்பு / தகவல் , முதலியன , 
மின்னஞ்சல் / குறுஞ்செய்தி / கைப்பேசி பயன்பாடு / ஆணையத்திற்கு தகவல் 
அளித்துவிட்டு பின்னர் தமிழ்நாடு மின்உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தால் 
பின்பற்றக்கூடிய ஏதாவது பிற மின்னணு முறைமை ஆகியவற்றின் மூலமாக 
தெரியப்படுத்தப்படுதல் வேண்டும் மற்றும் அத்தகைய செய்தியளிப்பானது நோவுக்கேற்ப 
அத்தகைய நோக்கத்திற்காக வெளியிடப்பட்ட அறிவிப்பாகக் கருதப்படுதல் வேண்டும் . 


(தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை -600 008 , 
2020 , ஜூலை 1 . 


சு . சின்னராஜலு 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


